GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[ Regd . No . TN / CCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re. 0 .80 Paise . 


- - 


- 


KOF ) 


KAMA 


ONMEN 


. . 
காட் 
பங்ட் 


AE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TN 


SGOVEN 


YA 


NADIN 


" UTHAL 


LONE TR 


PIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 262 ] 


CHENNAI, FRIDAY , DECEMBER 12 , 2014 
Karthigai 26 , Jaya , Thiruvalluvar Aandu - 2045 


Part VI— Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


கோயம்புத்தூர் மாவட்டம் , தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றியம் 


நரசீபுரம் ஊராட்சிமன்ற துணைத் தலைவர் பதவி நீக்கம் பற்றிய மாவட்ட 

ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளரின் அறிவிக்கை . 


( ந . க . எண் . 2689/ 2013 / அ3.) 


No. VI(2)/282 (ay/ 2014 . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 211- ல் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் 
ஆய்வாளருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி கோயம்புத்தூர் மாவட்டம் , தொண்டாமுத்தூர் ஊராட்சி 
ஒன்றியம் , நரசீபுரம் ஊராட்சிமன்ற துணைத் தலைவர் திரு. என் . ஆர் . ஆறுச்சாமி என்பவர் அரசாணைகளுக்கு 
முரணாக செயல்பட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டப் பயனாளிகள் , IAY பயனாளிகள் 
மற்றும் இதர வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு உரிய காசோலைகளில் கையொப்பமிடாமல் காலதாமதம் 
செய்தது , பதிவேடுகள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் மேலும் 1994- ம் ஆண்டு தமிழ்நாடு 
ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 211 - ன்படி நரசீபுரம் ஊராட்சியில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றியது 
மற்றும் பேரூர் வட்டாட்சியரால் நேரடி விசாரணையில் குற்றச்சாட்டுக்கள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் 
நரசீபுரம் ஊராட்சிமன்ற துணைத் தலைவர் திரு . என் . ஆர். ஆறுச்சாமி என்பவரை நரசீபுரம் ஊராட்சிமன்ற 
துணைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


இந்த உத்தரவு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமுலுக்கு வரும் என 
தெரிவிக்கப்படுகிறது . 


கோயம்புத்தூர் , 
2014 டிசம்பர் 11 . 


அர்ச்சனா பட்நாயக் , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP - VI - 2 Ex . ( 262 ) 


